(57 


ப 81 


APRIL/MAY 2028 


FTA22/CTA22/BTA22/UTA22 - 
இலக்கணம்‌ 2, நன்னூல்‌ - சொல்லதிகாரம்‌ 


Time : Three hours 


ஆ 
Matai 


Maximum : 75 marks 
பகுதி அ-- (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து தல்ல ஒரிரு தொடர்களில்‌ 
விடையளிக்க 


மூவகை மொழிகள்‌ யாவை? 


சினையால்‌ அமையும்‌ ஆண்பாற்‌ பெயர்கள்‌ 
இரண்டினைச்‌ சுட்டுக. 


“நல்ல குதிரை - எவ்வகை பெயரெச்சம்‌ ? 
வினையெச்சம்‌ என்றால்‌ என்ன? 

உவமைத்‌ தொகை என்றால்‌ என்ன? 
ஓருபொருட்பன்மொழி குறித்து எழுதுக? 

மற்று - என்னும்‌ இடைச்சொல்‌ தரும்‌ பொருள்களைக்‌ 


குறிப்பிடுக. 


4691 


10. 


11. 


12. 


18. 


“மாவென்கிளவி வியங்கோள்‌ அசைச்சொல்‌” - நூற்பா 
விளக்கம்‌ தருக. 


ஓரறிவு உயிர்களைக்‌ கூறுக? 


உயிரல்லாப்‌ பொருள்களின்‌ குணப்‌ பண்புகள்‌ 


இரண்டினைக்‌ கூறுக. 


பகுதி ஆ — (5 % 5 ௫ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


(அ) பெயர்ச்சொல்லின்‌ பொது இலக்கணத்தைச்‌ 
சான்றுகளுடன்‌ விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) இரண்டாம்‌ வேற்றுமை உருபும்‌ அதன்‌ பொருளும்‌ 
குறித்து விளக்குக. 


(அ) பெயரெச்சத்தின்‌ இலக்கணத்தை விளக்கி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) தன்மைஒருமை வினைமுற்று விகுதிகளைக்‌ கூறுக. 
(அ) வழுவமைதியின்‌ வகைகளைக்‌ கூறி அவற்றுள்‌ 
இரண்டினை விளக்குக. 
i (அல்லது) 


(ஆ) ஈ, தா, கொடு, இப்‌ பொருள்களை நன்னூலார்‌ 
எவ்வாறு கையாளுகிறார்‌? 


2 4631 


14. 


15. 


16. 


17. 
18. 


19. 


20. 


(அ) ஏகார இடைச்சொல்‌ எவ்வெவ்‌ பொருள்களில்‌ 
வரும்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டுகளுடன்‌ 
விளக்குக. 

(அல்லது) 

(ஆ) முன்னிலை அசைச்‌ சொற்களைச்‌ சான்றுகளுடன்‌ 
விளக்குக. 

(அ) உரிச்சொல்லின்‌ பொது இலக்ணத்தை வரைக. 

(அல்லது) த 

(ஆ) கடி-என்னும்‌ உரிச்சொல்‌ உணர்த்தும்‌ 

பொருள்களைக்‌ குறிப்பிடுக. 
பகுதி இ-- (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 

எவையேனும்‌ மூன்றனுக்கு விரிவான விடை எழுதுக. 
ஆகு பெயரின்‌ இலக்கணத்தையும்‌ அதன்‌ வகைகளையும்‌ 
விளக்குக. 
தெரிநிலை வினைமுற்றை விளக்கி வரைக. 


தொகைநிலைத்‌ தொடர்களை எடுத்துக்காட்டுகளுடன்‌ 
விளக்குக. 


இடைச்சொல்லின்‌ பொது இலக்கணத்தை விளக்கி 
வரைக. 


உயிர்ப்பொருள்‌, உயிரற்றப்‌ பொருள்‌ குணப்‌ பண்புகளை 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்கி எழுதுக. 


8 4631 


